தமிழ்நாடு அரசு 

2014 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 0 .80 காசு 


க 


- 


TE 


Ts 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 19 ] 


சென்னை , புதன்கிழமை , மே 21 , 2014 
வைகாசி 7 , ஜய திருவள்ளுவர் ஆண்டு- 2045 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் மீன்வளத் துறை 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை) எண் 283 , கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் மீன்வள( FS 3) த் துறை , 31 அக்டோபர் 2013 .) 
தமிழ்நாடு 2007 - ஆம் ஆண்டு மீனவர் மற்றும் மீன்பிடித்தல் மற்றும் பிற தொடர்புடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள 
தொழிலாளர்கள் (சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலன் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 19/2007 ) 19 - ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன சட்டத்தின் விவர அட்டவணையில் பின்வரும் மாற்றங்களை 
இதனால் செய்கிறார் . 

மாற்றங்கள் 
விவர அட்டவணையின் (3) ஆம் நெடும்பத்தியில்: 

1 . 2 ஆம் இனத்தில் , " 20,000 என்ற எண்ணுக்குப் பதிலாக , " 1,00 ,000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , மற்றும் 
2 . 4 ஆம் இனத்தில் , 10 ,000 " என்ற எண்ணுக்குப் பதிலாக , 15 ,000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


எஸ் . விஜயகுமார் 
அரசு செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை . 


III 


[ அரசாணை (2டி ) எண் 65 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை , 25 அக்டோபர் 2013.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் வெளியிடக் கருதிய பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக 
இதனால் வெளியிடப்படுகிறது . 


DTP - II -2 - 19 ( T Sup ) 


[ 1 ] 


2 . இந்த வரைவு அறிவிக்கை , இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு 
திங்கள் முடிவடைந்த நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால 
அளவான இரண்டு திங்கள் முடிவடைவதற்கு முன்னர் , ஏதேனும் நபரிடமிருந்து வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரையை அல்லது 
கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை , அல்லது கருத்துரை எவையேனும் 
இருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலமாக அரசு முதன்மைச் செயலாளர் , 
தொழிலாளர் வேலை வாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 
1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதி மேற்படி சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டும் 07 - 07 - 2010 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2ல் 572 ஆம் பக்கத்தில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II( 2 )/ LE /415 / 2010 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை 
ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1) நெடும்பத்தியில் 
குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் கோணித் தொழிலில் உள்ள பணியாளர்கள் வகையினருக்கு வழங்க வேண்டிய குறைந்த 
அளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . 


வரிசை 
எண் 


கோணித்தொழிலில் வேலைவாய்ப்பு விவர அட்டவணை 
பணியாளர்களின் வகை 

நாளொன்றுக்கு குறைந்த அளவு 
அடிப்படை ஊதியங்கள் 
( ரூபாய் - காசு ) 


( 3 ) 


- 


269 . 00 


279.00 


கோணிப்பை தைப்பவர் 
மேஸ்திரி 
செய்யும் வேலைக்கேற்ற ஊதியங்கள் 
கோணிப்பை ஒன்றுக்கு ரூபாய் . 


ல் 


3 .28 


கூறிம்மு : 
இசவி நீழம்யடீ: 
மேலே நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை ஊதியங்களுடன் , கீழே குறிப்பிட்டுள்ளவாறு பின்வரும் அகவிலைப்படி வழங்கப்படும் . 

( a ) அகவிலைப்படி 2010 - ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர , நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 - 100 என்பதன் அடிப்படையில் 161 புள்ளிகள் ஆகும் ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் 
ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் நாளொன்றுக்கு ரூபாய் 1 .67 ( ரூபாய் ஒன்று மற்றும் அறுபத்தேழு காசுகள் மட்டும் ) கூடுதலாக 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(b ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) நுகர்வோர் விலைப்புள்ளிகளின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( c ) முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(2 ) ஒரே தன்மையுடைய பணியை செய்யும் போது ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
( 3 ) மாதாந்திர ஊதிய வீதங்களைக் கணக்கிட நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களில் எல்லாம் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


5பேர் காயம்மக நான் கரிக்க 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


